GOVERNMENT OF TAMIL NADU 

2023 


தமிழ் 


n 


H 


ஈடு 


வாய்மையே 


No.129A ] 


மையச் சட்டம் 
II / 1899 . 


அர 


ஈ 


சு 


வெல்லும் 


தமிழ்நாடு அரசிதழ் 

சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


சென்னை , திங்கட்கிழமை , ஏப்ரல் 17 , 2023 
சித்திரை 4 , சோபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 


பகுதி IV— பிரிவு 1 

தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2023 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 17 ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 
அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்கக் காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 10/2023 

1899 ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தை தமிழ்நாடு மாநிலத்திற்கு 
பொருந்தும் வகையில் , மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் எழுபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . 

( 1 ) இந்தச் சட்டம் , 2023 ஆம் ஆண்டு இந்திய 
( தமிழ்நாடு திருத்த ) சட்டம் என வழங்கப்பெறும் . 


DTP - Ex - IV - 1 - T ( 129A ) 


( 2 ) இது தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் அளாவி நிற்கும் . 
( 3 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் 
I- ஆம் இணைப்புப் பட்டியலில் , 

2 . 

( 1 ) 3 - ஆம் உறுப்பில் , " நூறு ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


முத்திரைச் குறுந்தலைப்பு , 

தொடக்கம் 
மற்றும் 
அளாவுகை 


( 2 ) 4 - ஆம் உறுப்பில் , " இருபது ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
" இருநூறு ரூபாய் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


[ 1 ] 


சட்டத்தின் I ஆம் இணைப்புப் 
பட்டியலிற்கான 
திருத்தம் . 


( 3 ) 5 - ஆம் உறுப்பின் , கூறு ( j ) - ல் , " இருபது ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ இருநூறு ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

( 4 ) 10 - ஆம் உறுப்பிற்கு பதிலாக , பின்வரும் உறுப்பானது அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" 10. நிறுமம் ஒன்றின் சங்க 

அமைப்பு விதிகளுக்கு 


ஐந்து இலட்சம் ரூபாய் பெரும அளவு ஒன்றுக்கு 
உட்பட்ட பங்கு முதலீட்டின் ஒவ்வொரு பத்து இலட்சம் 
ரூபாய்க்கு அல்லது அதனின் பகுதிக்கு ஐந்நூறு 
ரூபாய் . 


விலக்களிப்பு.- ஆதாயத்திற்காக உருவாக்கப்படாத மற்றும் 2013 - ஆம் ஆண்டு 
நிறுமங்கள் சட்டத்தின்படி ( மையச் சட்டம் 18/2013 ) பதிவு செய்யப்பட்ட சங்க அமைப்பு 
எதனின் விதிகள் . ” ; 

( 5 ) 17 - ஆம் உறுப்பில் , 


( a ) " சான்றொப்பமிடப்பட்டிருக்குமாயின் ” எனும் சொற்றொடருக்குப் பின்பு “ இது 
சொத்து பரிமாற்றத்தை உள்ளடக்கி இருப்பினும் அல்லது இல்லாவிடினும் ” எனும் 
சொற்றொடரானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

( b ) “ ஐம்பது ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் ” எனும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 6 ) 24 - ஆம் உறுப்பில் , 

( a ) கூறு ( i ) - ல் , “ ஐந்து ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , " நூறு ரூபாய் ' ' 
எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( b ) கூறு ( ii ) - ல் , " இருபது ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு பதிலாக , “ நூறு 
ரூபாய் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 7 ) 25 - ஆம் உறுப்பின் , கூறு ( b ) - ல் , “ இருபது ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஐந்நூறு ரூபாய் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 8 ) 35 - ஆம் உறுப்பில் , கூறுகள் ( a ) , ( b ) மற்றும் ( c ) ஆகியவற்றில் , “ அல்லது 
செலுத்தத்தக்க , முன் பணம் ஏதேனும் இருப்பின் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
" திரும்பச் செலுத்தத்தக்க அல்லது செலுத்த இயலாத முன் பணம் அல்லது வைப்புத்தொகை ” 
எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 9 ) 39 - ஆம் உறுப்பிற்கு பதிலாக , பின்வரும் உறுப்பானது அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" 39. நிறுமம் ஒன்றின் சங்க அமைப்பாவணம் 

இருநூறு ரூபாய் . 

விலக்களிப்பு.- ஆதாயத்திற்காக உருவாக்கப்படாத மற்றும் 2013 - ஆம் ஆண்டு 
நிறுமங்கள் சட்டத்தின்படி ( மையச் சட்டம் 18/2013 ) பதிவு செய்யப்பட்ட சங்க அமைப்பு 
எதனின் அமைப்பாவணம் . ” ; 


( 10 ) 42 - ஆம் உறுப்பில் , “ பத்து ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ இருபது ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 11 ) 45 - ஆம் உறுப்பில் , 


( a ) கூறு ( b ) - ல் , “ தொகையின் மதிப்பு ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ தொகையின் சந்தை மதிப்பு ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( b ) விளக்கத்தில் , பின்வரும் சொற்றொடரானது இறுதியாக சேர்க்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" மற்றும் ஓர் இறந்த குடும்ப உறுப்பினரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் எவரேனும் இருந்தால் , 
அவர்களையும் உள்ளடக்குதல் வேண்டும் . " ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 12 ) 46 - ஆம் உறுப்பில் , 

( a ) கூறு A- ன் , உட்கூறு ( b ) - ல் , “ முந்நூறு ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( b ) கூறு B- ன் , விளக்கத்தில் , பின்வரும் சொற்றொடரானது இறுதியாக 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


“ மற்றும் ஓர் இறந்த குடும்ப உறுப்பினரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் எவரேனும் இருந்தால் , 
அவர்களையும் உள்ளடக்குதல் வேண்டும் . " ; 

( 13 ) 48 - ஆம் உறுப்பில் , 

( a ) கூறு ( a ) - ல் , “ ஐந்து ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ ஐந்நூறு ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( b ) கூறு ( b ) - ல் , " பதினைந்து ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ ஐந்நூறு ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( c ) கூறு ( c ) - ல் , " நூறு ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
" ஆயிரம் ரூபாய் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( d ) கூறு ( d ) - ல் , " நூற்று எழுபத்தைந்து ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( e ) கூறு ( e ) - ல் , “ மறுபயன் தொகைக்குச் சமமான சந்தை மதிப்பு ” 
எனும் சொற்றொடருக்கு பதிலாக , “ அசையா சொத்தின் சந்தை மதிப்பு ” எனும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( f ) கூறு ( f ) - ற்கு பதிலாக , பின்வரும் கூறுகளானவை அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" ( 1 ) 


மறுபயனில்லாமல் ஆயிரம் ரூபாய் . 
அசையாச் 


வழங்கப்பட்டு , 

சொத்து எதனையும் விற்பனை 


செய்வதற்கு , 

குடும்ப 

உறுப்பினராக உள்ள பகராள் 

ஒருவருக்கு , 


( q ) 


அதிகாரம் 

அளிக்கப்பட்டிருக்கும் போது . 


மறுபயனில்லாமல் 

வழங்கப்பட்டு , 

அசையாச் 

சொத்து எதனையும் விற்பனை 
செய்வதற்கு , 

குடும்ப 

உறுப்பினராக அல்லாத பகராள் 
ஒருவருக்கு , 
அளிக்கப்பட்டிருக்கும் போது . 

அதிகாரம் 

( h ) பிற நேர்வு எதிலும் . 


அசையாச் சொத்தின் சந்தை மதிப்பின் 

ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கு அல்லது அதனின் 
பகுதிக்கு ஒரு ரூபாய் . 


அங்கீகரிக்கப்பட்ட நபர் 
ஆயிரம் ரூபாய் . " ; 

( g ) தற்போதுள்ள விளக்கமானது , விளக்கம்- I என மறுஎண்ணிடப்படுதல் 
வேண்டும் , மற்றும் அவ்வாறு மறுஎண்ணிடப்பட்ட விளக்கம் -- ற்குப் பின்பு , பின்வரும் 
விளக்கமானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


ஒவ்வொருவருக்கும் 


3 


4 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

“ விளக்கம்- II.- இந்த உறுப்பின் நோக்கத்திற்காக , “ குடும்பம் ” 
சொல்லானது 58 - ஆம் உறுப்பிற்கான விளக்கத்தில் 
வரையறுக்கப்பட்டுள்ளவாறான அதே பொருளைக் கொண்டிருத்தல் வேண்டும் . ” ; 
( 14 ) 54 - ஆம் உறுப்பின் , கூறு ( b ) - ல் , 


என்ற 


( a ) உட்கூறு ( i ) - ல் , “ எண்பது ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( b ) உட்கூறு ( ii ) - ல் , “ எழுபது ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு பதிலாக , 
“ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 15 ) 55 - ஆம் உறுப்பின் விளக்கத்தில் , பின்வரும் சொற்றொடரானது இறுதியாக 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" மற்றும் ஓர் இறந்த குடும்ப உறுப்பினரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் எவரேனும் 
இருந்தால் , அவர்களையும் உள்ளடக்குதல் வேண்டும் . ” ; 


( 16 ) 57 - ஆம் உறுப்பின் , கூறு ( b ) - ல் , “ எண்பது ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஐந்நூறு ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 17 ) 58 - ஆம் உறுப்பின் , கூறு ( b ) - ல் , “ எண்பது ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 18 ) 61 - ஆம் உறுப்பின் , கூறு ( b ) - ல் , “ நாற்பது ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 
( 19 ) 62 - ஆம் உறுப்பின் , கூறு ( e ) - ற்கு பதிலாக , பின்வரும் கூறானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( e ) அறக்கட்டளையாளர் ஒருவரிடமிருந்து 
மற்றொரு அறக்கட்டளையாளருக்கு 
அல்லது அறக்கட்டளையாளர் 
ஒருவரிடமிருந்து அதே 
அறக்கட்டளையின் பயனாளி 

ஒருவருக்கு மாற்றப்படும் 

அறக்கட்டளையின் சொத்து எதுவும் . 


ஆயிரம் ரூபாய் அல்லது 
இந்த உறுப்பின் கூறு 


( c ) - ன்படி வசூலிக்கப்படலாகும் 
அத்தகைய சிறிய தொகை . " 


( 20 ) 64 - ஆம் உறுப்பின் , 

( i ) கூறு ( a ) - ல் , " நூற்று எண்பது ரூபாய் ” எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( ii ) கூறு ( b ) - ல் , “ நூற்று இருபது ரூபாய் " எனும் சொற்றொடருக்கு 
பதிலாக , “ ஆயிரம் ரூபாய் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்கக் காரண விளக்கவுரை . 

1899 - ஆம் ஆண்டு இந்திய முத்திரைச் சட்டத்தின் ( மையச் சட்டம் II / 1899 ) I- ஆம் இணைப்புப் பட்டியலில் குறிப்பிடப்பட்ட 
வீதத்தில் ஆவணங்களுக்கான முத்திரைத் தீர்வையானது விதிக்கப்படுகிறது . சில முறையாவணங்களுக்கு நிர்ணய விலை 
மதிப்பீட்டின் பேரிலும் , சில முறையாவணங்களுக்கு நிர்ணய அடிப்படையின் பேரிலும் கட்டணமானது விதிக்கப்படுகிறது . 
2001 - ஆம் ஆண்டிலிருந்து பெரும்பாலான ஆவணங்களுக்கான முத்திரைத் தீர்வை வீதமானது மாற்றியமைக்கப்படவில்லை . 
அதன்பிறகு , நீதித்துறை அல்லாத அச்சிடப்பட்ட முத்திரைத் தாள்களை அச்சிடுவதற்கான செலவு பன்மடங்காக 
அதிகரித்துள்ளது . எனவே , 1899 - ஆம் ஆண்டு மையச் சட்டத்தின் I- ஆம் இணைப்புப் பட்டியலை தக்கவாறு திருத்தம் 
செய்வதன் மூலம் சில முறையாவணங்களுக்கான முத்திரைத் தீர்வை வீதத்தை மாற்றியமைப்பதென அரசானது முடிவு 
செய்துள்ளது . 

2. இந்தச் சட்டமுன்வடிவானது மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை , 
2023 ஏப்ரல் 17 . 


பி . மூர்த்தி , 

வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


LO 


5 


